GOVERNMENT OF TAMIL NADU 

2022 

OF 


GOVE 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

PUBLISHED BY AUTHORITY 

CHENNAI , WEDNESDAY , MAY 18 , 2022 
Vaikasi 4 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part VI - Section 3 ( b ) 

Notifications issued by Quasi - Government bodies and 
Public Sector undertakings . 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 

CONTENTS 

TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 
General Construction Circle , Coimbatore- Erection of Transmission Lines 

General Construction Circle - l , Chennai- Erection of Transmission Lines 

General Construction Circle , Trichy- Erection of Transmission Lines , etc 

[ 25 ] 


NMENT 


MEP 

400 


No. 20 ] 


Tr 


1ER 


TAMIL 


TRUTH 
ALONE 


H 


TRIUMPHS 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


DTP - VI - 3 ( b ) ( 20 ) -1 


: 


Pages . 

26-27 

28 

29-32 


26 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

[ Part VI - Sec.3 ( b ) 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 

TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 
GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE . 
Erection of Transmission Lines 

[ Lr . No. SE / GCC / CBE / AEE / Moni / F . Aliyar - Udt I & II # / D. 144/22 ] 

No. VI - 3 ( b ) / 11 / 2022 . 

TANTRANSCO has accorded sanction for erection of the following Transmission Line to Transmit and Distribute Power so 
as to meet out additional demands . The work will be taken up shortly . 

Route 

Name of the Revenue 

SI . 
No. 

Name of the Substation / 
Details of EHT lines 

B.P. No. 

Length 

Villages through which the line 
will be passing 

Name of the 
District 

( Km ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( 6 ) 

1.Navamalai 

( Kottur Town Panchayat ) 

2. Anamalai Tiger Reserve 

3. Angalakurichi 

Coimbatore 
District . 

Strengthening of existing 110 
KV DC Aliyar - Udumalpet I & II 
feeder on DC towers with wolf 
Conductor by erection of 110 
KV DC line on DC towers with 
panther conductor 

4. Jallipatti 
5.Puvalaparuthiyur 
6. Reddiyar Madam 
7. Mylapuram 
8.Karaiyampalayam 
1. Devanurpudur 
2.Sellappampalayam 
3. Pungamuthur 
4. Erisanampatti 
5.Udukkampalayam 

Per ( FB ) 
TANTRANSCO 
Proceedings 
No .: 187 , Dt . 
02.11.2016 . 

6. Kodingiyam 

7.Salaiyoor 

Tiruppur 

8.Periya Papanuthu 

District . 

9.Chinna Papanuthu 

10.Poolankinaru 

11.Krishnapuram 

12.Ragalbavi 

13.Kanakkampalayam 
14.Udumalpet . 

The Revenue Village through which the line passing through is only a tentative and not exhaustive . Any person 
interested may make representation on the above scheme within 1 month from the date of issue of this publication to 
the undersigned as per the Electricity Act , 2003 . 

Coimbatore - 641 012 , 
11th May 2022 . 

ER . P. BALASUBRAMANI , 
Superintending Engineer , 
General Construction Circle . 


1 . 


37.35 


May 18 , 2022 ] 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

27 

தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் லிமிடெட் 
பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் . 
அறிவிக்கை 

[ Lr . No. SE / GCC / CBE / AEE / Moni / F . Aliyar - Udt I & II # / D. 144/22 ] 

கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்க்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 

மின்பாதை 

வ . 

மின்பாதை செல்லும் வருவாய் 

துணை மின்நிலையம் / 
உயரழுத்த மின்பாதை 
விவரம் 

வாரிய ஆணை 
எண் . 

நீளம் 

மாவட்டம் 

எண் 

கிராமங்களின் பெயர்கள் 

( கி.மீ ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( 6 ) 

1.நவமலை 

( கோட்டூர் டவுன் பஞ்சாயத்து ) 

2. ஆனைமலை புலிகள் காப்பகம் 

3. அங்கலகுறிச்சி 

4. ஜல்லிப்பட்டி 

கோயம்புத்தூர் 
மாவட்டம் 

5. பூவலப்பருத்தியூர் 

6. ரெட்டியார்மடம் 

7. மைலாபுரம் 

8. கரையம்பாளையம் 

1. தேவனூர்புதூர் 

2. செல்லப்பம் பாளையம் 

ஆழியார் துணைமின் 
நிலையத்தில் இருந்து 
உடுமலைபேட்டை 
துணைமின்நிலையம் 
வரை 110 கி.வோ. உயர் 
மின் அழுத்த இருவழி 
மின்பாதையை புதுப்பித்தல் 

வா.ஆ.எண் . 187 . 
நாள் 02.11.2016 

3. புங்கமுத்தூர் 

4. எரிசனம்பட்டி 

5. உடுக்கம்பாளையம் 

6. கொடிங்கியம் 

7. சாலையூர் 

திருப்பூர் 
மாவட்டம் 

8. பெரிய பாப்பனூத்து 

9. சின்ன பாப்பனூத்து 

10. பூலாங்கிணறு 
11.கிருஷ்ணாபுரம் 
12. ராகல்பாவி 
13.கனக்கம்பாளையம் 
14. உடுமலைபேட்டை 

மேற்குறிப்பிடப்பட்டுள்ள மின்பாதை செல்லும் வருவாய் கிராமம் உத்தேசமானதாகும் . விரிவானது அல்ல . 

மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 
ஒரு மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் , 2003 - ன்படி முறையீடு செய்யலாம் . 

கோயம்புத்தூர் -641 012 , 
2022 மே 11 . 

ER . P. BALASUBRAMANI , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


1 


37.35 


28 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

( Part VI - Sec.3 ( b ) 

TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 
GENERAL CONSTRUCTION CIRCLE - I , CHENNAI . 
Erection of Transmission Lines 

[ Lr . No. SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F . T & D / Notification / D . 301/2022 ] 

No.VI - 3 ( b ) / 12 / 2022 . 

TANTRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power so as to 
meetout additional demands . The work will be takenup shortly . 

Route 

Administrative Approval 

SI . 

Name of Transmission Line 

Route 

Length 

No. 

in ( Km ) 

B.P. No. 

Scheme Cost 
in lakhs 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( 6 ) 
132.24 

1 

Nallur 

0.38 

Memo . No. CE / SO / EE / AEE / 
AE / T / F.KTR / D.1433 / 21 , 
dt . 21st December 202 

Providing stub - setting , concreting , tower 
erection , Dismantling & stringing of 
Zeebra conductor by Insertion of 2 
Nos . LS + 6DC Tower for rectification 
of very low vertical clearance in 230 
KV NCTPS - Gummidipoondi & NCTPS 
Sriperumbudur DC tower between 
Location 44 & 45 in Minjur - Ponneri 
high road at Nallur , Thiruvallur District 

Any person interested may make representation on the above scheme within 01 ( One ) month from the date of 
issue of the publication to the undersigned as per the Electricity Act , 2003 . 

Chennai - 600 032 , 

ER . A. PUSHPANATHAN , 
Superintending Engineer , 

13th May 2022 . 

General Construction Circle - l 

தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் , 

பொது கட்டுமான வட்டம்- I , சென்னை . 

அறிவிக்கை 

[ Lr . No. SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F . T & D / Notification / D . 301/2022 ] 

கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்க்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 

நிர்வாக ஒப்புதல் 

வ . 
எண 

மின்தொடர் வேலையின் விவரம் 

மின்பாதை 
செல்லும் 
வழித்தடம் 

மின்பாதையின் 
நீளம் கி.மீ 

வாரிய ஆணை 

எண் 

திட்ட மதிப்பீடு 
இலட்சத்தில் 
( 6 ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 5 ) 

0.38 

நாலூர் 

132.24 

திருவள்ளூர் மாவட்டம் , நாலூர் கிராமத்தில் 
உள்ள உயர் மின்னழுத்த கோபுரம் எண் 
44 - க்கும் 45 க்கும் இடையே 230 கி.வோ. 
வட சென்னை அனல் மின் திட்டம் ( NCTPS ) 
கும்மிடிப்பூண்டியில் தாழ்வாக உள்ள 
மின்கம்பிக்கு இடையில் புதிதாக இரண்டு மின் 
கோபுரம் அமைக்கும் பணி 

Memo . No. 
CE / SO / EE / 
AEE / AE / T / F . 
KTR / D.1433 / 21 , 
dt . 21st 
December 2021 

மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 
01 ( ஒன்று ) மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் , 2003 ன்படி முறையீடு செய்யலாம் . 

சென்னை -32 , 

2022 மே 13 . 

ER . A. PUSHPANATHAN , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம்- . 


1 


May 18 , 2022 ] 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

29 

GENERAL CONSTRUCTION CIRCLE , TRICHY 
Erection of Transmission Lines 

[ Lr . No. SE / GCC / TRY / AEE / GL / DB / F . Press Gazette Publication / D . 1319/2021 ] 

No. VI - 3 ( b ) / 13 / 2022 . 

The Tamil Nadu Electricity Board has sanctioned the following Transmission lines an Sub Stations to transit and 
distribute power to various load centres and the works are to be taken up shortly under T & D Scheme . 

Discription of work 

I. SUB - STATIONS : 

Sl . No. 

Name of the Sub Stations / District 

Ratio 

1 Vamban / Pudukkottai 

110 

2 Peruvangur / Kallakurichi 

110 

3 Chinnapanaiyur / Karur 

110 

4 Elavasurkottai in Pinnalvadi Village / Kallakurichi 

110 

5 Kattusellur in Sengananlollai Village / Kallakurichi 

110 

II . TRANSMISSION LINES : 

Sl . No. 

Name of the Line 

Route length 
in km 

1 

6 

Erection of 110 KV DC line on DC towers with panther conductor by making LILO of 110 
KV Pudukkottai - EID Parry feeder at the Proposed Vamban 110 KV SS 

2 

8 

Erection of 110 KV DC Line on DC towers with panther conductor by making LILO of 110 
KV Sankarapuram - Thiyagadurgam feeder at the proposed Peruvangur 110/22 KV SS 

3 

4.6 

Erection of 110 KV DC Line on DC tower with panther conductor by making LILO of existing 
110 KV Mondipatty - Trichy feeder at the proposed Chinnapanaiyur 110/11 KV SS 

4 

4 

Erection of 110 KV DC line on DC tower with Panther conductor by making LILO of existing 
110 KV Ulundurpet - Thiyagadurgam feeder at Elavasurkottai in Pinnalvadi Village for proposed 
110/22 KV SS 

5 

7.5 

Erection of 110 KV DC line on DC towers with Panther conductor by making LILO of existing 
110 KV Sankarapuram - Thirukolur - Villupuram feeder at Kattusellur in Senganankollai Village 
for proposed 110/22 KV SS 

This notification is published for general information to the public . If any objection regarding the above schemes , 
that may be appealed to the undersigned within one month from the date of issue of publication as requested in section 164 
of Electricity Act 2003 . 

Tiruchirappalli - 20 , 
13th May 2022 . 

ER . K. RAJAGUNASEELAN , 
Superintending Engineer , 
General Construction Circle . 


30 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

( Part VI - Sec.3 ( b ) 

பொது நிர்மான வட்டம் , திருச்சி 
அறிவிக்கை 

[ Lr . No. SE / GCC / TRY / AEE / GL / DB / F . Press Gazette Publication / D . 1319/2021 ] 

பலவகை மின்திறன் கொண்ட துணைமின் நிலையங்கள் மற்றும் உயர் அழுத்தமின் பாதைகள் அமைத்தல் தமிழ்நாடு மின்சார வாரியம் 
கூடுதல் மின் சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட துணைமின் நிலையங்கள் மற்றும் உயர் அழுத்தமின்பாதைகள் அமைக்க 
ஒப்புதல் வழங்கியுள்ளது . அதற்கான கட்டுமானப்பணிகள் விரைவில் மேற்பார்வை பொறியாளர் / பொதுநிர்மானவட்டம் / திருச்சி அவர்களால் 
எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது . 

வேலையின் விபரம் 

1. துணை மின் நிலையம் 

வ . 

துணைமின் நிலையத்தின் பெயர் / மாவட்டம் 

மின் 
அழுத்தம் 
கி.வோ. 

எண் 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

1 

வம்பன் / புதுக்கோட்டை 

110 

2 பெருவாங்கூர் / கள்ளக்குறிச்சி 

110 

3 சின்னபனையூர் / கரூர் 

110 

4 இளவரசன்கோட்டை பின்னல்வாடி கிராமம் / கள்ளக்குறிச்சி 

110 

5 

காட்டுசெல்லூர் செங்கணன் கொள்ளை கிராமம் / கள்ளக்குறிச்சி 

110 

II . உயர்மின் அழுத்தபாதைகள் 

வ . 

கி.மீ 

எண் 

வேலையின் பெயர் 
( 2 ) 

( 3 ) 

1 

6.000 

புதுக்கோட்டை மாவட்டம் - புதிதாக அமைய உள்ள வம்பன் 110 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு 
புதுக்கோட்டையிலிருந்து EID வரை செல்லும் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 
கி.வோ இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 

2 

8,000 

கள்ளக்குறிச்சி மாவட்டம் - புதிதாக அமைய உள்ள பெருவாங்கூர் 110/22 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு 
சங்கராபுரம் தியாகதுர்கம் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. 
இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 

3 

4.6 

கரூர் மாவட்டம் புதிதாக அமைய உள்ள சின்னபனையூர் 110/11 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு 
மோண்டிபட்டி - திருச்சி 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்டைச்சுற்று 
மின்பாதை அமைத்தல் . 

4.000 

4 கள்ளக்குறிச்சி மாவட்டம் இளவரசன்கோட்டை பின்னல்வாடி கிராமத்தில் புதிதாக அமைய உள்ள 110/22 
கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு உலந்தூர்பேட்டை தியாகதுர்கம் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து 
புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 

7.500 

5 கள்ளக்குறிச்சி மாவட்டம் - காட்டுசெல்லூர் செங்கணன்கொள்ளை கிராமத்தில் புதிதாக அமைய உள்ள 110/22 
கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு சங்கராபுரம் - திருகோவிலுர் விழுப்புரம் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து 
புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 

மேற்கண்ட திட்டங்கள் குறித்த ஏதேனும் முறையீடுகள் இருப்பின் இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் 
கீழே கையொப்பமிட்ட அலுவலரிடம் 2003 - ம் ஆண்டு மின்சாரசட்டம் , பிரிவு 164 மற்றும் 168 - ன்படி முறையீடு செய்யலாம் என 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

திருச்சி , 

2022 மே 13 . 

ER . K. RAJAGUNASEELAN , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மான வட்டம் . 


May 18 , 2022 ] 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

31 

GENERAL CONTRUCTION CIRCLE , TRICHY 
Erection of Transmission Lines 

[ Lr . No. SE / GCC / TRY / AEE / GL / DB / F . Gazette Publication / D . 130/22 ] 

No.VI - 3 ( b ) / 14 / 2022 . 

The Tamil Nadu Electricity Board has sanctioned the following Transmission lines an Sub Stations to transit and 
distribute power to various load centres and the works are to be taken up shortly under T & D Scheme . 

Discription of work 

1.Sub - Stations : 

Sl . No. 

Name of the Sub Stations / District 

Ratio 

1 

Pavithram / Karur 

110 

2 

Kadiyapatty / Pudukkottai 

110 

3 

Elakurichy / Perambalur 

110 

II . Transmission Lines : 

Sl . No. 

Name of the Line 

Route length 
in km 

1 

8 

Erection of 110 KV DC line on DC towers with panther conductor by making LILO of existing 
110 KV Pugalur - Karur Feeder at the Proposed Pavithram 110/11 KV SS 

2 

6 

Erection of 110 KV DC Line on DC towers with panther conductor by making LILO of 
existing 110 KV Pudukkottai - Thirumayam feeder at the proposed Kadiyapatti 110 / 22-11 KV SS 
Erection of 110 KV DC Line on DC tower with panther conductor by making LILO of existing 
110 KV Poyyur - Sathamangalam feeder at the proposed Elakurichy 110/11 KV SS 

3 

10 

4 

18.512 

Strengthening of existing 110 KV Thuraiyur - Thathaiyangarpet SC line with Leopard conductor 
into 110 KV SC line on DC towers with Panther Conducter 

5 

1.09 

Erection of 110 KV DC line on DC tower with Panther conductor by making LILO of existing 
110 KV KGTPS Mayiladuthurai feeder at M / s . Avanti Metals Pvt . Ltd. , Maruthur 

6 

2.295 

7 

Erection of 110 KV SC line on DC tower with Panther conductor by making T - off arrangements 
of the existing 110 KV Mondipatty - Thuvarankurich feeder at GHCL 110 KV SS ( Manapparai ) 
Erection of 110 KV SC line on DC tower with Panther conductor by making T - off arrangements 
in the existing Location 26 in 110 KV SC line fed off from Cuddalore Auto 230/110 KV 
SS - J.K Pharma 110 KV SC line upto M / s . Tagros Chemicals India ( P ) Ltd. , Cuddalore 

0.6 

This notification is published for general information to the public . If any objection regarding the above schemes , 
that may be appealed to the undersigned within one month from the date of issue of publication as requested in section 164 
of Electricity Act 2003 . 

Trichy , 

13th May 2022 . 

ER . G. MAGENDRAN , 
Superintending Engineer , ( In Charge ) 
General Construction Circle . 

DTP - VI - 3 ( b ) ( 20 ) -1a 


LO 


32 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

( Part VI - Sec.3 ( b ) 

பொது நிர்மான வட்டம் , திருச்சி 
அறிவிக்கை 

[ Lr . No. SE / GCC / TRY / AEE / GL / DB / F . Gazette Publication / D . 130/22 ] 

பலவகைமின்திறன் கொண்ட துணைமின் நிலையங்கள் மற்றும் உயர் அழுத்தமின் பாதைகள் அமைத்தல் தமிழ்நாடு மின்சார வாரியம் 
கூடுதல் மின் சுமையை நிறைவு செய்தவற்காக கீழ்க்கண்ட துணைமின் நிலையங்கள் மற்றும் உயர் அழுத்தமின்பாதைகள் அமைக்க 
ஒப்புதல் வழங்கியுள்ளது . அதற்கான கட்டுமானப்பணிகள் விரைவில் மேற்பார்வை பொறியாளர் / பொது நிர்மான வட்டம் / திருச்சி அவர்களால் 
எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது . 

வேலையின் விபரம் 

1. துணை மின் நிலையம் 

வ . 
எண் 

துணை மின் நிலையத்தின் பெயர் / மாவட்டம் 

மின் 
அழுத்தம் 
கி.வோ. 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

1 பவித்ரம் / கரூர் 

110 

2 

கடியாபட்டி / புதுக்கோட்டை 

110 

3 ஏலகுறிச்சி / பெரம்பலூர் 

110 

II . உயர்மின் அழுத்தபாதைகள் 

வ . 

கி.மீ 

எண் 

வேலையின் பெயர் 
( 2 ) 

( 1 ) 

( 3 ) 

1 

8.000 

கரூர் மாவட்டம் - புதிதாக அமைய உள்ள பவித்ரம் 110/11 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு புகளுரிலிருந்து 
கரூர் வரை செல்லும் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ இரட்டைச்சுற்று 
மின்பாதை அமைத்தல் . 

2 

6.000 

புதுக்கோட்டை மாவட்டம் புதிதாக அமைய உள்ள கடியாபட்டி 110/22/11 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு 
புதுக்கோட்டை – திருமயம் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்டைச்சுற்று 
மின்பாதை அமைத்தல் . 

3 

10.00 

பெரம்பலூர் மாவட்டம் – புதிதாக அமைய உள்ள ஏலகுறிச்சி 110/11 கி.வோ. துணைமின்நிலையத்திற்கு பொய்யூர் 
சாத்தமங்கலம் 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்டைச்சுற்று மின்பாதை 
அமைத்தல் . 

4 

18.512 

திருச்சி மாவட்டம் - துறையூர் தாத்தையங்கார்பேட்டை 110 கி.வோ. மின்பாதையை இரட்டைச்சுற்று மின்கோபுரங்கள் , 
பாந்தர் மின்கம்பி வாயிலாக அதே வழிதடத்தில் பலபடுத்தி அமைத்தல் . 

1.09 

5 மயிலாடுதுறை மாவட்டம் கே.ஜி.டி.பி.எஸ் . மயிலாடுதுறை 110 கி.வோ. மின்பாதையிலிருந்து அவந்தி மெட்டல் 
பிரைவேட் லிமிடெட் வரை புதிதாக வந்து செல்லும் 110 கி.வோ. இரட்ச்ைசுற்று மின்பாதை அமைத்தல் . 

6 

2.295 

- 

திருச்சி மாவட்டம் மொண்டிபட்டி துவரங்குறிச்சி -110 கி.வோ. மின்பாதையிலிருந்து ஜி.கெச்.சி.எல் 
110 கி.வோ. துணைமின்நிலையம் வரை 110 கி.வோ. மின்பாதை இரட்டைச்சுற்று மின்கோபுரங்களில் அமைத்தல் . 

0.6 

7 கடலூர் மாவட்டம் கடலூர் 230/110 கி.வோ. ஆட்டோ துணைமின்நிலையத்திலிருந்து ஜே.கே. பார்மா வரை 
செல்லும் 110 கி.வோ. மின்பாதையில் கோபுர எண் 26 லிருந்து டாக்ரோஸ் கெமிக்கல் இந்தியா பிரைவேட் 
லிமிடெட் , கடலூர் வரை 110 கி.வோ. மின்பாதை இரட்டைச்சுற்று மின்கோபுரங்களில் அமைத்தல் . 

மேற்கண்ட திட்டங்கள் குறித்து ஏதேனும் முறையீடுகள் இருப்பின் இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் கீழே 
கையொப்பமிட்ட அலுவலரிடம் 2003 - ம் ஆண்டு மின்சாரசட்டம் , பிரிவு 164 - ன்படி முறையீடுசெய்யலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

திருச்சி , 

ER . G. MAGENDRAN , 

2022 மே 13 . 

மேற்பார்வைப் பொறியாளர் ( பொ ) , 
பொது நிர்மான வட்டம் . 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


( 0 


